வளரி ஆயுதம்‌ : திகிரி / கள்ளர்‌ தடி / வளரி வரலாறு 


வளரி என்பது தமிழர்கள்‌ ஆயுதமாக குறிப்பிட்டாலும்‌, குறிப்பாக இதை 
பயன்படுத்தியவர்கள்‌ முக்குலோத்தோர்‌ மட்டுமே. 


1) காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌ முல்லை, முல்லைத்‌ திசை 
தலைவன்‌ மால்‌ எனப்படும்‌ மாயோன்‌ கள்வன்‌: அவன்‌ ஆயுதம்‌ 
வளரி (கலித்தொகை) 

2) மால்‌ எனப்படும்‌ சோழன்‌ “வளரி படை” உடையவன்‌. 
(சிலப்பதிகாரம்‌) 

3) கள்ளர்களின்‌ பெயராலேயே “கள்ளர்‌ தடி என்றே 
அழைக்கப்பட்டது. (GOP அகராதி) 

4) HONG - கள்ளர்களின்‌ திழமுமனத்தில்‌ முக்கிய அம்சமாக 
இருந்தது! (British archaeologist Robert Bruce) 

5) ஆங்கிலேயர்கள்‌ கள்ளர்களின்‌ பெயராலேயே "COLLERY" ஏன்று 
அழைத்தனர்‌. (Mr. Welsh) 


6) கள்ளர்களின்‌ நடுகல்லில்‌ வளரி 

7) புதுக்கோட்டை மன்னர்களிடம்‌ வளரி படை என்று தனி படை 
இருந்தது. யுதுக்கோட்டை வரலாறு) 

8) ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வளரியை கொண்டு கள்ளர்கள்‌ 
"பெருங்காம நல்லூரில்‌ " தாக்கியனர்‌. (GOP ஆய்வுக்‌ SLOOT) 
கள்ளர்கள்‌ என்பார்‌ எய்யும்‌ 
பூமராங்‌ என்பது திரும்பிமீண்டுவமும்‌ - தமிழக வரலாறு மக்களும்‌ 
பண்பாடும்‌ 


“வளறியை உகுவாக்கியவனும்‌, வீசியவனும்‌, அதை இந்த 
மண்ணை விட்டு மறைய செய்தவனும்‌ கள்ளனே” 


திகிரி. கள்ளர்‌ தடி, வளரி, வளைதடி, பாராவளை ஏறிவளை என்ற 
பெயரால்‌ தமிழகத்தில்‌ வழங்கப்பட்ட ஆயுதமே பூமராங்‌ என்பதாகும்‌. 
Ann, எனும்‌ ஆயுதமானது கையால்‌ அசியெறியக்கூடிய 
வகையில்‌ வளைந்த வடிவத்துடன்‌, ஏறக்குறைய பிறை வடிவமாக 
இருக்கும்‌. ஒரு யமுனை மிகவும்‌ கனமாகவும்‌ மறுமுனை 
கூர்மையாகவும்‌ இருக்கும்‌. இதனை மரம்‌, இரும்பு, யானைத்தந்தம்‌ 
போன்றவற்றால்‌ செய்த வளரி வேட்டையாடுதலுக்கும்‌ இரும்பால்‌ 
செய்த வளரிப்‌ போர்‌ புரிவதற்கும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


வளரியை கன்மற்ற நுனியைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு தோளுக்கு 
மேலே பலமுறை வேகமாகச்‌ சுழற்றி விரைவாக இலக்கினை நோக்கி 
TARL அது இலக்கினைத்‌ தாக்கிவிட்டு எறிந்தவரிடமே திமும்பவும்‌ 
றந்து சேரும்‌. எதிரியைத்‌ தாக்கிவிட்டு வசி எறிந்தவரிடமே Ob 
சேரக்கூடிய அற்புதமான ஆயுதம்‌. திரும்ப வரும்பொழுது கவனமாகக்‌ 
கையில்‌ பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லையெனில்‌ 
வீசியெறிந்தவரைத்‌ தாக்கும்‌ வாய்ப்பு உள்ளது குமிழாப்வுக்‌ 
கட்டுரைகள்‌ (தொகுதி 1) ப.31). 


போர்புரியும்‌ வீரர்கள்‌ தம்‌ கொண்டையில்‌ வளரியைச்‌ சொருகி 
வைத்திருப்பர்‌ போர்‌ மூஞூ.ம்போது கொண்டையிலிகுந்து உருவி 
வளரியின்‌ மூலம்‌ எதிரிகளைப்‌ போரிட்டு வழ்த்துவர்‌ இத்தகுச்‌ 
சிறப்புமிகு வளரியினைத்‌ தற்போதும்‌ கள்ளர்‌ மற்றும்‌ மறவர்‌ இன 
மக்களின்‌ பழைய குடும்பங்களில்‌ காணலாம்‌. பூசைக்குரிய பொருளாக 
வளரியைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 


புறநானுற்றில்‌ வளரி என்பது குறுங்கோல்‌ வளைதடி என்பதைக்‌ 
குறுங்கோ லெறிந்த நெடுஞ்செவிக்‌ குறுமுயல்‌ புறும்‌.339:4)” எனும்‌ 
அடி குறிப்பிடுகின்றது. ஜங்குறுநூற்றில்‌ மாலை வென்காழ்‌ காவலர்‌ 
வீச நறும்பூம்‌ புறவின்‌ ஒடுங்குமுயல்‌ இரியும்‌ (ஓங்குறு 421.1-2) எனும்‌ 


அடி குறிப்பிடுகின்றது. வெண்காழென்றது மாலைக்காலத்து 
மயலெறியும்‌ தடியை என்னும்‌ வளரியாகிய வளைதடியாகும்‌. 
இவ்வடியில்‌ காவலர்‌ எனும்‌ சொல்லினை ஆராய்ந்து நோக்குகையில்‌ 
காவலர்‌ என்பார்‌ ஊர்க்காவலை மேற்கொண்ட வராவார்‌. 


மேலூர்‌ -சிவகங்கை மற்றும்‌ தஞ்சை பகுதிகளில்‌ வாழும்‌ 
கள்ளர்களின்‌ கோவில்களிலும்‌ வீடுகளிலும்‌ மறைத்து 
வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வளரிகள்‌ 


தமிழர்கள்‌ பழக்கமான முதுமக்கள்‌ தாழியின்‌ பெரிய வடிவம்‌ தான்‌ 
பெரும்‌ இடு அல்லது பிரமிடு என்பது, எகிப்து பிரமிடு ஒன்றின்‌ 
முகப்பில்‌ உள்ள எழுத்து பெயர்ச்‌ சொல்லைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
அது கந்தன்‌ எனப்‌ படிக்கப்பட்டுள்ளது. எகிப்திய முதல்‌ மக்கள்‌ தென்‌ 
தமிழகத்தை சேர்ந்தவர்கள்‌ என்று ஆய்வாளர்‌ பிலிண்டஸ்‌ பெட்ரி 
கூறுவதும்‌, சில ஆய்வுகள்‌ சிந்துவெளி மக்கள்‌ எனவும்‌ 
குறிப்பிடிகிறார்கள்‌. 


எகிப்திய பிரமிடு eo வளரி 


வட கிழக்கு ஆப்பிரிக்க பழங்குடிகளிடம்‌ தான்‌ முதன்‌ முதலில்‌ 
விருத்த சேதனம்‌ செய்யும்‌ முறை இருந்ததை 
எகிப்தில்‌ காணப்படும்‌ பழங்கால குகை ஓவியங்களில்‌ இருந்து 
அறியலாம்‌. 


ஆப்பிரிக்காவில்‌ வசித்து வந்த அதிமனிதனின்‌ மரபணுவில்‌ 
இருந்து ஒரு குறிப்பிட்ட கூறு; இன்றும்‌ “எம்‌130ஒய்‌' என்கிற 
மரபணுக்‌ கூறு விருமாண்டி தேவரிடமே உள்ளது. 


எகிப்தில்‌ உள்ள பெனி ஹாசன்‌ சித்திரங்களிலும்‌, கிரீட்‌ தீவிலுள்ள 
கினோஸ்ஸ்‌ என்னுமிடத்தில்‌ உள்ள அரண்மனைச்‌ 
சித்திரங்களில்‌ காணைப்போர்‌ இடம்‌ பெற்றுள்ளது". 


எகிப்து மற்றும்‌ சிந்துவெளி பகுதி மக்களின்‌ ஏறுதழுவல்‌, விருத்த 
சேதனம்‌, வளரி, மரபணு என்ற எல்லாம்‌ கூறுகளும்‌ 
கள்ளர்களிடேயே மட்டுமே உள்ளது. 


1) காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌ முல்லை, முல்லைத்‌ திணை 
தலைவன்‌ மால்‌ எனப்படும்‌ மாயோன்‌ 'கள்வன்‌' அவன்‌ ஆயுதம்‌ 
வளரி (கலித்தொகை) 


மல்லரைமறம்‌ சாய்த்த மலர்த்தண்கார்‌ அகலத்தோன்‌ 
ஓல்லாதார்‌ உடன்றுஓட உருத்துஉடன்‌ எறிதலின்‌ 
கொல்யானை அணிநுதல்‌ அழுந்திய ஆழிபோல்‌ 
கல்சேர்பு ஞாயிறு கதிர்வாங்கி மறைதலின்‌' (134:1-4) 


கள்ளழகர்‌ கையில்‌ வளரி 


பொருள்‌: யானையின்‌ முறுத்தை ப போன்ற செவியை மறைவிட 
மாய்க்‌ கொண்டு பாய்ந்து மாறுபாடு செய்த புலியைச்‌ சினந்து, மறம்‌ 
பொருந்திய நூற்றுவர்‌ தலைவனான துரி யோதனனைச்‌ தொடையில்‌ 
உள்ள உயிரைப்‌ போக்குகின்ற eines! போன்று, தன்‌ நீண்ட 


கொம்பின்‌ கூர்மையான முனையினால்‌ குத்தி புலியின்‌ மார்பைப்‌ 
பிளந்து பகைமை நீங்கிய யானை, அது மல்லரின்‌ மறத்தை அழித்த 
திருமால்‌ போல்‌ கல்‌ உயர்ந்த அகன்ற சாரலில்‌ தன்‌ சுற்றத்துடனே 


திரியும்‌. 


மால்‌" என்பது கள்ளர்‌ பட்டங்களில்‌ ஒன்று 


Vishnu, 12th century. His wheel was used a returnable weapon (like boomerang) 


and his conch was used 10 initiate war - Thanjavur Royal Palace 


சோழ மன்னன்‌ 
“பொன்னிம௰க்‌ கோட்டுப்‌ புலிபொறித்து மண்ணாண்டான்‌ 
10607577537 வளவன்‌ மதிற்புகார்‌ வாழ்வேந்தன்‌: 


மன்னன்‌ வளவன்‌ மதிற்புகார்‌ வாழ்வேந்தன்‌ பொன்னர்‌ திகிரிப்‌ 
பொருப்டையா னென்பரால்‌” 


பொருள்‌: சோழ மன்னன்‌ பொன்னால்‌ செய்த அழகிய வளரி 
என்னும்‌ GHL SD,’ உடையவள்‌ 


GLITO LIEDET திகிரி 


காவிரி நாடன்‌ திகிரி போல்‌ பொன்‌ கோட்டு 
- இளங்கோ அடிகள்‌, சிலப்பதிகாரம்‌, புகார்க்‌ காண்டம்‌ 1.5 
பொருள்‌: காவிரியை உடைய சோழனது சக்கரம்போல்‌ பொன்போல்‌ 
தோற்றமளிக்கும்‌. இவ்வளரியானது வேட்டைக்‌ கருவியாகவும்‌ 


பிறரைத்‌ தாக்கும்‌ கருவியாகவும்‌ சங்க காலத்தில்‌ பயன்படுத்தி 
வந்துள்ளனர்‌. 


d கள்ளர்களின்‌ பெயராலேயே “கள்ளர்‌ தடி: என்றே 
அழைக்கப்பட்டது. (தமிழ்‌ அகராதி) 
கள்ளர்தடி 


கள்ளர்தம 


kallar-tati n. கள்ளர்‌ +, Throwing stick used by the 
Kallas and Maravasresembling a boomerang; கள்ளர்‌ 
எறியும்‌ வளைதடியாயுதம்‌. 


= ی سیب‎ — D — னி => 


கள்ளர்தடி kalar-tadi Qu.(n.) கள்ளர்‌ எறியும்‌ 
வளைதடி ஆய்தம்‌; throwing stick used by the 
Kallas and maravas resembling a boomerang. 


[கள்ளா + ip] 


இன்றைக்கு 10,000 ஆண்டுகட்கு முன்னரே 
தொல்‌ தமிழருக்கும்‌ ஆத்திரேலியப்‌ பழங்குடி 
மக்களுக்கும்‌ தொடர்பு அறுந்து விட்டது. எனினும்‌ 
இன்றும்‌ அவர்கள்‌ பேசும்‌ மொழிகள்‌ தமிழியத்‌ 
தன்மை கொண்டுள்ளன. அவர்கள்‌ பூமராங்‌ 
ஆயுதமும்‌ வளைதடி போன்றதே, ஒருசார்‌ 
வளைதடி எறிந்தால்‌ திரும்பி வராது. பெரும்‌ 
பாலான “பூமராங்‌” குகளும்‌ அவ்வாறே. “Is the Boo- 
merang oriental?” by D.S. Davidson. Jourmal of the Ameri- 
can orental society: 1935. 


130 


“கள்ளர்‌, மறவர்‌, அகம்படியர்‌, வலையர்‌ போன்ற சாதியினர்‌ 
இதனைக்‌ கையாள்வதில்‌ வல்லவர்களாக இருந்தாலும்‌, கள்ளர்களே இதனை 
மிருதியாகப்‌ பயன்படுத்தினர்‌. இதனால்‌ பிரிட்டிஷார்‌ இதற்குக்‌ கள்ளர்‌ ஆயுதம்‌ 
என்றே பெயர்‌ சூட்டிவிட்டனர்‌'” என்று மருதுபாண்டிய மாமன்னர்கள்‌ என்னும்‌ 
நூல்‌ ரூறிப்பிட்டுள்ளது. 

"இது ஆஸ்திரேலிய  பூமராங்குகளுக்கு ஒப்பானதாகும்‌. 
இவ்வளைதடி பிறைவடிவினதாகத்‌ தட்டையான அமைப்புடையதாகும்‌. 
கையால்‌ பற்றுவதற்குசிய முனையிலிருந்து எதிரான முனையை போல்‌ 
போகப்போக அகலமுடையதாக அமையும்‌. கைப்பிடிக்கும்‌ பருதியின்‌ முனையில்‌ 
உருண்டையான குமிழ்‌ அமைப்பு இருக்கும்‌. எறிவதில்‌ பயிற்சி உள்ளவர்கள்‌ 
இலேசான முனையைக்‌ கையில்‌ பிடித்து வேகம்‌ கொடுப்பதற்காகச்‌ சில முறை 
தோளுக்கு மேலே சுழற்றி விரைவுடன்‌ மேல்‌ நோக்கி எறிந்திட* என்று 
வளரியின்‌ அமைப்பையும்‌ வளரி பயன்படுத்தும்‌ முறைகளை இரா. சுந்தர 
வந்தியத்‌ தேவன்‌ விளக்குகிறார்‌. 

மன்னர்களின்‌ படைகளிலும்‌ கள்ளர்கள்‌ இருந்தனர்‌. போர்‌ 
நடைபெறும்‌ பொழுது எதிரி நாட்டுப்‌ படைவீரர்களின்‌ தலைகளை வளரி வீசித்‌ 
துண்டாக்குவார்கள்‌. குறைந்தது மூன்று மாதம்‌ பயிற்சி பெற்றால்தான்‌ தூரத்து 
பாறையில்‌ இருக்கும்‌ பனங்காயை இரு துண்டுகளாக்க முடியும்‌. இப்பயிற்சி 
மிகக்கடுமையானதாக இருந்தது. வளரி தற்போது பயன்பாட்டில்‌ இல்லை. 
இத்தகையக்‌ கடுமையான பயிற்சிகளால்‌ உடலை மட்டுமல்ல மனதையும்‌ 


கள்ளர்கள்‌ உறுதியாக வைத்திருந்தனர்‌ என்பதை அறிய முடிகிறது. 


பிரிட்டிஸ்‌ தொல்லியல்‌ நிபுணர்‌ நாபற்ட்‌ புரூஸ்‌ HE அவர்கள்‌ 
கள்ளின்‌ மணமகள்‌ மற்றும்‌ மணமகன்‌ குடும்பங்களுக்கு இடையில்‌ 
வளரி பரிமாற்றம்‌ செய்யப்பட்டது என்றும்‌ வளைதடியை அனுப்பிப்‌ 
பெண்ணைக்‌ கொண்டு வரும்‌ வழக்கமும்‌ இவர்களிடையே 
இருந்துள்ளது என்றும்‌ திருமணத்திற்கு முன்‌ வளைதடியை 
GLH மாற்றிக்‌ கொள்வதும்‌ உண்டு என்றும்‌ கூறுகிறார்‌ 


பொதுவாக தமிழ்‌ சமூகத்தில்‌ உள்ள இனத்தவர்கள்‌ திருமணம்‌ 
நிச்சயிக்கும்‌ போது தட்டு மாற்றிக்‌ கொள்வது வழக்கம்‌. அப்படி 
அவர்கள்‌ தட்டு மாற்றி கொள்ளும்‌ போது தட்டில்‌ வெற்றிலை, பாக்கு, 
வாழை, புடவை வேட்டி, சட்டை, BIG LDL வத்து 
இருவீட்டார்களாம்‌ தட்டை மாற்றி கொள்வர்‌ ஆனால்‌ நாட்டார்‌ 
கள்ளர்களாகிய சிவகங்கை ஏழுகிளை கள்ளர்‌ நாட்டார்கள்‌ தங்களது 
திருமண நிச்சயத்தின்‌ போது இருவீடார்கஞும்‌ வளரியை 
மாற்றிக்கொண்டிருந்திருக்கிறார்கள்‌. 


: 

In connection with the foregoing account, I am 
informed that, among the Nattar Kallans, the brother of 
a married woman must give her annually at Pongal a 
present of rice, a goat, and a cloth until her death. The 
ustom of exchanging boomerangs appears to be fas 


becoming a tradition. But, there is à common saying 


still current " Send the valari tadi, and bring the bride.” 
2 — — வைத சைதை 


மேலும்‌ இது அவர்களின்‌ பண்பாட்டின்‌ அடையாளமாக வளரியை 
நிச்சயத்தில்‌ மாற்றிக்‌ கொண்டிருந்திருக்கிறார்கள்‌. இதுபோக "send the 
valari and bring the bride” அதாவது வளரியை அனுப்பி பெண்னை 
கொண்டு வா என்று பெண்‌ கேட்டுள்ளனர்‌. 


கண்டதேவி செம்பொன்மாரி நாதர்‌ ( சொர்ணமூர்த்தி ஈசுவரர்‌. 
பிற்காலப்‌ பெயற்‌ கோயில்‌ தேரோட்டத்தின்‌ போது கள்ளர்கள்‌ வளரி 
வீசும்‌ போட்டி நடைபெறும்‌. ஒருசிலர்‌ வீசும்‌ வளரி அந்த பெரிய 
குளத்தையே ஒரு சுற்று சுற்றிவரும்‌. அந்த அளவிற்கு திறன்‌ 
உள்ளவர்கள்‌ வாழ்ற்துள்ளார்கள்‌. 


38 THE BOOK OF THE SWORD. 


The throwing-stick has been found in Assyrian monuments: Nemrüd stran- 
gling the lion holds a boomerang in his right hand. Thence the weapon travelled 
East; and the Sanskrit Astara, or Scatterer, was extensively used by the pre- 
Aryan tribes of India. The Kolis, oldest known inhabitants of Gujarat, call 
it ۰ Katuriyeh, a term probably derived from 'Cateia'; the Dravidians of the 
Madras Presidency know it as ' Collery, and the Tamulian Kallar and Marawar (of 


s Ld 7 
| 
Eun 41. Teg Stee anc ree Susi. 


ப Waesres forms of Australian Tamararg or Parrying Shields: 2 Shiel of Murdo Negros: 
wo py: Shield ; 4. OMA Egyptian Parrying Shield; .و‎ Drew streight Aar Throw - 
Boomerang that dows no: return; و‎ Boomerang that doe» retorn. 


=, Ne 
atick (Australia), 6. 


DI 


Fin. 43.- Tae ks. 
= Ausralian Tombat; a. Malga War-pick; 3-6. Anarralian Waddy Clube; 7. Hatcher Boormerarg. 


Madura), who use it in deer-hunting, term it “Valai Tadi' (bent stick) The 
Pudukota Rajah always kept a stock in arsenal. The length greatly varies, the 
difference amounting to a cubit or more ; and three feet by a hand-breadth may be the 
average The middle is bent to the extent of a cubit ; the flat surface with a sharp 
edge is onc hand broad. ‘Its three actions are whirling, pulling, and breaking, and 


THE BOOMERANG-SWORD. 39 


it is a good weapon for charioteers and foot soldiers.” Prof. Oppert, writing ‘On the 
Weapons, &c. of the ancient Hindus’ (1880), tells us that the Museum of the Madras 
Government has two ivory throw-sticks from Tanjore and a common wooden one 
from Pudukcota; his cwn collection contains four of black wood and one of iron. 
All these instruments return, as do the true boomerangs, to the thrower. The 
specimens in the old India-House Museum conform with the natural curvature of 
the wood, like the Australian ; but, being thicker and heavier, they fall without 
back-flight Not a few of the boomerangs cut with the inner edge, the shapes of 
the blade and of the grip making them unhandy in the extreme. 

From the throw-stick would naturally arise the 
Chakra, the steel whee! or war-quoit, which the Akális 
—a stricter order of Sikhs—carricd in their long hair, 
and launched after twirling round the forefinger." The 
boomerang-shape is also perpetuated in the dreaded 
Kukkri or Gurkha Sword-knife, now used, however, 
only for hand- to - hand 
fighting. I have mentioned 
the Cuchillo or Spanish 
clasp-knife- and the Italian 
sickle-throwing. The Aus- 
tralian weapon was un- 
known, like the shield, 
to Tasmania, whose only 
missile was the Waddy or 
throw-stick. 

As the Australian club, 
swelling at the end, de- 
veloped itself im one di- 
rection, to the Malga (war- 
pick) and hatchet, so on 
the other linc it became, 


Foc. 43 Pes. 44. ۱ bei " 
ச »y being narrowed, flat- Fic. 45 
من‎ ஆத 9 “ned 1 = tet h நப கமய டாகப்‌ Inecxirrionw om 
tene LI anc curv L the Woon கைய, or lurar, 


boomerang and the boomc- 
rang-sword. Finally, the immense varicty of curves—some of them bending at a 
right angle— were straightened and made somewhat long-oval and leaf-shaped for 
momentum and impetus. 
The direct descent of the curved wooden Sword of Egypt from the boomerang 
is shown in many specimens. "The blade becomes narrow, flat, and morc curved ; 


۱ It is called cheterans in the Coerts of Fast Africa a similar weapon ss a bracelet, sheathed im a strip of 
and Maletar Coert, by tante Barbosa or Magel- hide. 
lan (2). The Jibbs negros of Central Africa wear 


Hobson-Jobson: Glossary of Colloquial Anglo-Indian Words And Phrases 


By A. C. Burnell, Henry Yule 


ம்‌ 


sista of three pieces fixed into one another, 
of a semi-circular shape. "— Jer klote, Qanoon- 
e-Islam, ed. 1863, p. hv. App.] 

1879.—'*. . . an early start being neces- 
sary, à happy thought struck tbe Chief 
Commissioner, to have the Amildar's Cho- 
lera-horn mon out at that hour to sound 
the revoillé, making the round of the 
camp. "— Madras Mat, Oct. 7. 


COLLERY-STICK, s. This is a 
kind of throwing-stick or boomerang 
used hy the Colleries. 


1801. ** Jt was ho first tae me to throw 


the spear, and hurl the , 8 
weapon scarcely known elsewhere, but in 
a skilful hand capable of being thrown 
to a certainty to any distance within 100- 
yards," Welsh's Reminiscences, i, 130. 
Nelson calls these weapons ‘‘ ۵۹ 
Thadis or boomerangs."— Madura, Pt. ik 
44. [The propor form seems to Tam. 
walai tädi, ‘curved stick’; more usually 
Tam. fsallardadi, tádi, stick.“] See also 
iD Walter Elliot in J. Kthnol. Soe., N. &, d. 
, teq. 


AAT Cm arum os T" 1 vr Y LI 


Hobson-Jobson: The Definitive Glossary of British India 


By Henry Yule, A. C. Burnell 


RY, n.p. The name given to a non- 
Aryan race inhabiting part of the country 
east of Madura. Tam. kallar, ‘thieves’ They 
are called in Nelsons Madura, |] Pt. ii. 44 
seqq.] Kallans; Kallan being the singular, 
Kallar plural. 

1763.—"The Polvgar Tondiman ... likewise 
sent 3000 Colleries; these are a people who, 
under several petty chiefs, inhabit the woods 
between Trichinopoly and Cape Comorin; their 
name in their own language signifies Thieves, 
and justly describes their general character“ 
Orme, i. 208. 

c, 1785.— Colleries, inhabitants of the woods 
under the Government of the Tondiman.— 
Carraccioli, Life of Clive, iv. 561. 

1790.—“The country of the Colleries 
extends from the sea coast to the confines of 
Madura, in a range of sixty miles by fifty- five. 
Cal. Monthly Register or India Repository, i. 7. 


E 2¥-HORN, s. This is a long brass 


Sahibs, nabobs and boxwallahs: a dictionary of the words of Anglo-Indía 


ம்‌ 


ட ம Pr a el | anus 14 * LIE Eu ۳۳ ர இட ப ம்‌ 


Kaleej and Chir. |Jerdon, Birds of India etc. 
[ 1862 [: Ball, Jungle Life | 1880], 538.] 
Collery! | 18C. Tam. | ‘thieves’. fr. kallan 
(singular) "thief.| A S. Indian, etc. non-Aryan 
race, notorious thieves by reputation. Hence 


Cholera-hom [ 1832], — Lege sound, 
rA stick ( 1801), 
by collenes, 


வளரி: (பூமராங்‌ ] 


தென்‌ பாண்டி மண்டலத்திற்கு மட்டுமே உரிய ஆயுதம்‌ 
வளரி. எழுத்துக்களின்‌ ஆயுதம்‌ தமிழுக்கே சொந்தம்‌ போல, இந்த விந்தை 
ஆயுதத்திற்குச்‌ சொந்தக்காரர்கள்‌ பாண்டிய நாட்டு பழங்குடியிலர்‌ மட்டுமே. 
வளைத்தடி அல்லது வளரி எனத்தமிழில்‌ அழைக்கப்படும்‌ இவ்வாயுதத்தை 
ஆங்கிலத்தில்‌ “பூமராங்‌ எனக்‌ குறிப்பிடுவர்‌. 


திருநெல்வேலி 
அரச அகுங்காட்சிவகல்‌ கையேடு نوس‎ S 
* N ۲ மானிடவியல்‌ அறிஞர்‌ டாக்டர்‌ ௭. அய்யப்பன்‌ 


கள்ளர்களை **சமவெளிப்‌ பழங்குடிகள்‌”? என்று அழைக்கிறார்‌. 


வளரி பாண்டிய நாட்டின்‌ பழங்குடிகளின்‌ 
மோர்க்கருவியாகவும்‌ வேட்டைக்‌ கருவியாகவும்‌ பயன்பட்டுள்ளது. 
இரும்பிலும்‌, 


புயல்படுத்தப்பட்ன, பிறைவடிவிலான அதன்‌ கூரான பகுதி மற்றப்‌ 


பகுதியை விடக்‌ கனமாக இருக்கும்‌ லெளிவினிம்ரே 
கூராக்கப்பட்டீருக்கும்‌. பயிற்சி உள்ளவர்கள்‌ இலேசான முலையைக்‌ 
கையில்‌ பிடித்து, வேகம்‌ கொடுப்பதன்‌ பொருட்டு. சில முறை தோஞக்கு 
மேலே சுற்றி விரைவுடன்‌. இலக்கு நோக்கி Sé. அது இலக்லகக்‌ 


28 
தாக்கி விட்டு எறிந்தவர்களுக்கு திரும்ப வந்து சேரும்‌. திரும்ப 
வரும்போது அசந்தால்‌ எறிந்தவர்கை துண்டாகும்‌. இதைத்‌ திரும்பி வரும்‌ 
வளரி என்பர்‌. 


ஆயத்து வரும்‌ என்று தெரிந்தால்‌ 
உடனே கொண்டையில்‌ உள்ள வளரியை உருவி எதிரியை நோக்கி வீசி 
வீழ்த்துவர்‌. இங்கு காட்சிக்கு உள்ள வளரி இரும்பால்‌ ஆனது. 


THE MADRAS PRESIDENCY 
WITH MYSORE, COORG AND 
THE ASSOCIATED STATES 


BY 


EDGAR THURSTON, CLE. 


SOMETIME SUPERINTENDENT OF THE MADRAS GOVERNMENT MUSEUM 


Cambridge : 


at the University Press 
1913 


PEOPLE—RACE, RELIGION 125 


Dravidians, who must be regarded as the primitive exist- 
ing race, According to modern nomenclature, these Pre- 
Dravidians belong to the group of melanous, dolichocephalic 
cymotrichi, or dark-skinned, narrow-headed people, with 
wavy or curly (not woolly) hair, who are differentiated 
from the Dravidian classes by their short stature and 


broad (platyrhine) noses. is strong. for 
ethnically 


Of the Pre-Dravidian tribes, the most typical examples 
are afforded by the Paniyans of Malabar, who carry out 
most of the rice cultivation; the Kurumbas of the Nilgiri 
and Mysore jungles ; the Yeravas of Coorg; the Paliyans 
of Tinnevelly ; and the Kadirs of the Anaimalai hills. The 
Kurumbas are dreaded by the other tribes of the Nilgiris, 
owing to their supposed magical powers; and, if sickness 
or misfortune of any kind visits them, some Kurumba is 
held responsible. Some years ago, a whole family of 
Kurumbas was murdered, because the head thereof, who 
had a reputation as a “ medicine-man,” was believed to 
have brought disease and death into a Badaga village. 
The Kadir women wear in their hair bamboo combs, the 
designs on which bear a remarkable resemblance to those 
on the combs worn by some tribes in the Malay peninsula. 
Like the Mala Védars of Travancore, and some Malay 


Digitized by Microsoft® 


Government Museum, Chennai 


MUSEUM'S JOURNAL - 


(April 1998 - November 1999) 


National Art Gallary (Victoria Hall) 1506 A.D 


Published by 
R. KANNAN, LA.S., 
Commissioner of Museums, 
Government Museum, Chennai-600 008. 
December 1999 


outer edge is sharpened. Men trained in the use of the weapon held it by the 
lighter end, whirl it a few times over their shoulders to give it impetus and then 
hurl it with great force against the object aimed at. Traditions state that the 
instrument played a considerable part in the Poligar was of the last century". 
Robert Bruce Foot (as quoted in Thurston, 1980) presents an account of 
the boomerangs of Madurai district as given below: 
"A very favorite weapon of the Madura country, is a kind of carved throwing 
stick, having a general likeness to the boomerang of the Australian aborigines. | 
had an opportunity of seeing these boomerangs in use near Sivaganga in March 
1883. In the morning, 1 came across many parties, small and large, of men and big 
boys who were out here with a few dogs. Whenever an unlucky hare started out 
near enough to the hunters, it was greeted with a volley of boomerangs, so 
strongly and dexterously thrown that the poor puss had little chance of escape. 
Whether a dexterous Maravan could make his weapon return to him, I could not 
find out. Certainly in none of the throws observed by me was any tendency to a 
return perceptible. But for simple, straight shots these boomerangs answer 
admirably”. 


Boomerangs In The Collections Of The Chennai Museum 

The Chennai State Museum has altogether 34 South Indian boomerangs 
and 7 Australian boomerangs. Of them, only 10 South Indian boomerangs and 4 
Australian boomerangs have been exhibited in the 'Boomerang Showcase' of the 
"Ethnology Gallery" and in the 'Australian Tribal Culture showcase' of the 
"Foreign Tribal Culture Gallery" respectively. 

Of the whole collections of boomerangs in the Chennai State Museum, 
only one Australian boomerang, bearing the accession number 4/49 is of returning 


p 7 nc ۱ 
அட வனா அல்ப அவயம்‌ அதில m چب‎ o —¼⅜ ண்ண 


- — EO مکو رہ سک وه‎ COREE ரல்‌ பதக்‌” றால்‌ یه ا‎ வவட ا‎ 
le [ 


ema — — — —‏ و وم 


நடுகல்‌ கல்வெட்டில்‌ 
கூடலுரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஆனிரையைக்‌ கவர்ந்து செல்ல முயன்ற 
போது அந்தவன்‌ என்பவன்‌ ஆனிரையை மீட்டு அந்தப்‌ பூசலில்‌ இறந்து 
போன செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகை அணைக்கட்டுக்கு 


அருகிலுள்ள கூடலூர்ப்‌ பகுதியில்‌ ஆனிரை Gο கள்ளர்‌ 
குலத்தவர்கள்‌ வாழ்ந்து வந்துள்ளனர்‌. 


புறநானுறு பாடலில்‌ மணம்‌ நாறு மார்பின்‌ மறுப்போர்‌ அகுதை குண்டு 
நீர்‌ வரைப்பின்‌ கூடல்‌: என்று உள்ளது. கூடல்‌ நகர்‌ ஆட்சி செய்த 
அகுதை என்ற குறுநிலத்‌ தலைவன்‌ பொன்புனை திகிரி 
(உலோகத்தாலான சக்ராயுதம்‌) என்ற ஆயுதத்தைக்‌ கண நேரத்துக்குள்‌, 
கண்டது உண்மையோ பொய்யோ என்று மருளும்‌ வண்ணம்‌, கண்‌ 
பார்வைக்குத்‌ தோன்றி மறைந்து விடக்கூடிய வகையில்‌ விரைந்து 
செலுத்தவல்ல ஒரு வீன்‌ என்று புறநானூறு 2335-ஆம்‌ பாடலில்‌ 
(அகுதைக்‌ கண்‌ தோன்றிய பொன்புனை திகிரியிற்‌ பொய்யாகியரோ) 
கூறப்பட்டுள்ளது. 


வீரத்தேவர்‌, கமுவுத்தேவர்‌ 


கிபி1311ல்‌ பாண்டியர்களை வீழ்த்த டெல்லி சுல்தானாகிய அலவுதீன்‌ 
கில்ஜியின்‌ தளபதி மாலிக்கபூர்‌ மதுரைக்கு பெரும்படையுடன்‌ 
வருகிறார்‌. அப்படி மாலிக்கபூர்‌ மதுரைக்குள்‌ நுழையும்‌ முன்‌ 
எல்லையில்‌ கள்ளர்‌ குடியின்‌ வர்ச்தேவர்‌ கழுவத்தேவர்‌ இருவரும்‌ 
மாலிக்கபூர்‌ படையுடன்‌ சண்டையிட்டு உயிர்‌ தியாகம்‌ செய்துள்ளனர்‌. 
அப்படி உயிர்‌ தியாகம்‌ செய்த இருவருக்கும்‌, போரில்‌ பட்டு 
இறந்ததால்‌ பட்டவன்‌ என்கிற பெயரில்‌ அந்த வட்டாரத்தை சேர்ந்த 
அனைத்து சமூக மக்களும்‌ நடுகல்‌ எடுத்து கடவுளாக வணங்கி 


வருகின்றனர்‌. அந்த நடுகல்லில்‌ வர்த்தேவர்கமுவச்தேவருக்கு வலது 
கையில்‌ வாளும்‌, இடது கையில்‌ எளரியும்‌ வைத்துள்ளனர்‌. 


| 7 வீரத்தேவன்நினைவு. ஆலயம்‌ $ » 


கீழக்குயில்குடி மூன்று தவர்‌ வகையறாவை | 
8சர்த்த சின்னப்புலி தவர்‌ வகையறா 


gig Se g eu பட்டவன்‌ சுவாமி | 


நினைவு ஆலயம்‌ | 
குறிப்பு 
அங்கி£லயர்‌ ஆட்சி முன்பு (முஸ்லாம்‌) | 
| மாலிக்கபூர்‌ படையெடுப்பு காலங்களில்‌ ஊர்க்காக | 
உயிர்‌ ۱ தியாகம்‌ செய்தவர்‌ * 


இன்றும்‌ மதுரை கீழக்குயில்குடி சென்றால்‌ அங்குள்ள மலையடி 
அய்யனார்கருப்பு கோவிலில்‌ இவர்களுடைய நடுகல்லை 
பார்க்கலாம்‌. இதில்‌ இன்னொரு கவனிக்ககூடிய விடையம்‌ 
என்னவென்றால்‌ கோவிலில்‌ பாண்டிய மன்னனின்‌ பழமையான 
சிலையை அந்த ஊரில்‌ உள்ள கள்ளர்‌ பெருமக்கள்‌ பாண்டியராஜன்‌ 


சாமி என்று பூஜை செய்து வாங்கி வருகின்றனர்‌. 


பிறமலைக்கள்ளர்‌ அமைந்துள்ள கள்ளர்‌ நாட்டில்‌ 
வாள்‌, வேல்‌, எளரியுடன்‌ இருக்கும்‌ கள்ளர்‌ குல el. 


விராங்கனைகள்‌ ... 


கையில்‌ கள்ளர்களின்‌ ஆயுதமான வளரி, இடக்கொண்டை,நீண்ட காது, 
நீண்ட நெற்றி அகன்ற மார்பு முறுக்கிய மீசை என கள்ளரின்‌ 
ஓட்டுமொத்த குறியீடோடும்‌ தந்தி நாட்டுக்கள்ளன்‌ திருச்சி மாவட்டம்‌, 
ஆலம்பாக்கம்‌. 


க்கள்ளன 


ட 
ம்‌ 


தந்தி நாட்‌ 


Qi 
ஈட்‌ a 
95 8 
in 

ux 
e ce 
Oo 
. 2 
=i رک‎ 


42:6 


படம்‌ 42 நடுகத்கள்‌ 12 சொக்கததேவனபட்டி 34 குப்பணாம்பட்டி: 


5.6 களனியம்‌। 


திருச்சி முசிறி பகுதியில்‌ நாட்டார்‌ நாட்டாள்வார்‌ பட்டமுடையவர்கள்‌ 
வாழ்ந்து வருகின்றனர்‌. இங்கு உள்ள கள்ளர்களின்‌ குலதெய்வமாக 
புளியஞ்சோலை மாசி பெரிய சாமியும்‌, கொல்லிமலையில்‌ தலைமை 
இடமாக இருக்கும்‌ மாசி பெரியண்ணன்‌ சாமியும்‌ குலதெய்வமாக 
வழிபடுகிறார்கள்‌ அங்கு கொல்லிமலையில்‌, அறப்பளீஸ்வரர்‌ 
கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு மரத்தடியில்‌ உள்ள நடுகல்‌ 


aa L 


T 7 9 ry U whe T3 i 
“SF 2 LOCUM NS 3 
zu NM E" mi. Nut 
* z s VL 1 
= ۱ ۳ X 2 ` iS 
— 1 Uh A PAS 
i EY fi 5 1 
- e. “ASS 042 1 
123 . i A VES பர்‌ 
x - 
۱ 
. $ 
| 


7) புதுக்கோட்டை மன்னர்களிடம்‌ வளரி படை என்று தனி படை 
இருந்தது. புதுக்கோட்டை வரலாறு) 


ராஜா ஸ்ரீ ராய ரகுநாத 
தொண்டைமான்‌ 


புதுக்கோட்டை மன்னர்கள்‌ எப்போதும்‌ தங்கள்‌ ஆயுதக்கி_ஙகில்‌ வளரி 
ஆயுதங்களை இருப்பு வைத்திருந்தனர்‌ புதுக்கோட்டை மன்னர்களிடம்‌ 
வளரி படை என்று தனி படை இருந்தது: 


. Ty, 
one ங்கு rie the Tanjore dass (plate XXXVII). 


In the arsenal of the Pudukottai Raja a stock of wooden 


boomerangs is always kept. Their name in Tamil is 
valaitadi(bentsück). When thrown, a whirling motion 


is imparted to the weapon, which causes it to return to 
the place from which it was thrown. The natives are 


well acquainted with this peculiar fact." The Dewan of 
Pudukkótai writes to 

tadi) is a short weapon, generally made T some h: 
grained wood (vadathala, etc.). It is also sometimes 


* Madroa Journ. Lit. Bclence, Vol. XXV. 


Castes and tribes of southern India (Volume 3) - Page 70 


* 
The military services that Y. 2 
the Nawab of Arcot and the — sion rendered to 
18th eee 2 due to * well-organised க பு 
which it was possible to summon A numerous bike NM cte 
men for instant action. When a call came fror fighting 
the Raja had only to communicate his பட்சம்‌, e 
and Sérvaikàrs who forthwith summoned the A iis Bardàra 
warriors. and led them to battle. TA 


The army thus marshalled consisted of a comba 

composed of the Amarakars, Sardars, and ரங்கா கை கண்னை 
above, and an equally large body of camp-followers including a 
commissariat under the supervision of Peishkars and Karnams. 
A number of men and also women were requisitioned to look 
after the bullocks that dragged the guns and carried the stores. 
A grass-cutter accompanied every mounted soldier. There were 
numerous Harikdrs who combined the duties of messenger and 
spy- 

The weapons used were the sword and shield, spear, dagger, 
pike, matchlock, sling, bow and palari» and the fighting men 
were grouped according to their artns. 

The forces that the Tondaimàns were thus able to collect for 
the use of their allies were certainly not to be despised either in 
numbers or in fighting quality. According to old Inam office 
records they sometimes amounted to 8,000 men; but the figures 
probably included camp followers also. 3,000 men were actually 

sent out in 1752; and 1,500 horse in 1757. In 1795 the Nawab 
aghunàtha a mansab + of 1,500 


* Valari is a short 
tod is heavier than the sther, s sharper 
the enemy. A similar missile but made of hard- 
= re — "ha are the peculiar weapons of the E 


கள்ளர்‌ குல தொண்டைமான்‌ மன்னர்கள்‌ பயன்படுத்திய வளரி 


ம்‌ 


45.7 x 6.4 x 3.2 cm, ivory boomerang, each side 
slightly convex 
Presented by Ramachandra Tondaiman, Raja of 
Pudukkottai. 


54.2 x 10.6 x 2.1 cm, ivory, slightly convex 
surfaces, tapering to flat rounded pommel, 
fitted with band mount at wide end 
Presented by Ramachandra Tondaiman, Raja of 
Pudukkottai. 


950 Lis? OF ADMINISTRATORS 


Dewans.—cont. 
Rajkumar Vijaya Raghundtha 
Durai "ui January— February 1899. 

(A. Venkat Row, Acting Councillor) 
Dewan Bahadur 8. Venkstarama) 

das Naidu. (On leave between 

September 11, 1905 and October 

10, 1905). 
Rajkumar Vijaya — Ragbunatha ! 


— Councillor ull Tuv) February 18, 1899 to March 1909. 
1908. cling Dewan between — 


September 11, 1905 and October 

10, 1905.—Mr. C. Rojagopala 

Pillai acted as Councillor. during 

this period). J 
State Council. — 

Mr. (now Sir) G. T. H. Bracken.) 


made of iron. It is crescent-shaped, one end being 
vier than the other, and the outer edge is ed. 
Men trained in the use o w old it a 
lighter end, whirl it a few times over their shoulders 
giro it.impetus, and then hurl it with gres : 


It is said that there ware-ex 


வளறியை யார்‌ கடைசிவரை வைக்கதிருந்தனர்‌ எப்படி பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பதை எழுதி வைத்தது புதுக்கோட்டை தொண்டைமான்‌ 
மரபினர்‌ என்பது ஆணித்தனமான உன்மையே ஏனென்றால்‌ 
புதுக்கோட்டை அரசர்களான தொண்டைமான்கள்‌ வரியை 
எப்போதும்‌ வைத்திமுந்தார்கள்‌ என்று ஆணைமாக உள்ளது. 


கிபி 1886 ல்‌ புதுக்கோட்டை சமஸ்தானத்தில்‌, மன்னர்‌ ராமச்சந்திர 
தொண்டைமான்‌ முன்னிலையில்‌ " வளரி ஊகம்‌ விழா " 
நடத்தப்பட்டுள்ளது 


$4.2 x 6 


2 Sing 


Present. 


Con vex 


fitted with band mount at wide end . — 


Presented by Ramachandra Tondaiman, 


he first gubernatorial visit to the Capital, 1886.“ His 
Excellency the Right Honorable Sir Mountstuart Elphinstone 
Grant Duff, o. c. L E., Governor of Madras, was the first 
Governor to visit the Raja in his capital. His Excellency arrived 
a little before noon on Tuesday, the 2nd of February, 1886, 
and left on the afternoon of Thursday the 4th. A grand Darbar 
was held on the occasion. A levee was held, at which the Raja 


presented to His Excellency all the members of his family, 


officers and Sardars of the State, and distinguished citizens of 
the Town. There was the usual display of fireworks, etc. 
His Excellency also witnessed a display of boomerang-throwing. 


34,8 x 14.8 x 2.4 em, silver-damascened steel, flot blades, heavy knob 


d by HH. the Rams of Shihagenge, Mysore 


2.1 em, ivory, slighif 


surfaces, tapering to flat rounded 


| 11534 


Raja of Pudukkornai, 


45.7 x &4 x 3.2 cm, ivory boomerang, each side slightly convex 
Presented by Ramachandra Tondaiman, Raja of Pudukkottai, 


தொண்டைமான்‌ அரசர்களின்‌ பல ஆயுதங்களில்‌ ஒரு வளரி மட்டும்‌ 
எப்போதும்‌ வைத்திமுப்பார்கள்‌, அந்தளவுக்கு வளரியின்‌ பாரம்பரியம்‌ 
தொண்டைமான்‌ வம்சாவழியினருக்கு வழி வழியாக இருந்துள்ளது. 


இராமச்சந்திர தொண்டைமான்‌ இராஜா யானை தந்தத்தில்‌ செய்த 
2 வளரியை பரிசாக அளித்துள்ளார்‌. ஒன்று 11473cm பரப்பளவு கொண்ட 
ஒருபுறம்‌ குவிந்திருக்கும்‌ வளரி மற்றொன்று  11534cm பரப்பளவு 
கொண்ட இருபுறமும்‌ குவிந்த மேற்பரப்புகள்‌ மற்றும்‌ பரந்த முடிவும்‌ 
இருக்கும்‌. 


அது சென்னை மியூசியத்தில்‌ இன்றும்‌ உள்ளது (தொண்டமான்‌ 
என்பதே யானையை அடக்குவர்கள்‌ தானே). அது மட்டுமில்லாமல்‌ 
புதுக்கோட்டை திவானாகிய விஜய இரகுநாத பல்லவராயர்‌ வளரியை 
எப்படி பயன்படுத்த வேண்டும்‌ என்பதை எழுதியும்‌ உள்ளார்‌. 


வளரி என்பது மரத்திலும்‌,இரும்பிலும்‌ செய்யக்கூடிய ஆயுதமாகும்‌. 
2 ஆயுதம்‌ பிறை வடிவில்‌ இருக்கும்‌. 
3.௫ மனையானது மறு முனையை விட கனமானதாக இருக்கும்‌. 
வளரி லேசான எடையுள்ள முனையை கையில்‌ பிடிக்க 


வேணடும்‌. 

5. ிவதற்கு முன்பாக வளரியை தோல்பட்டை அளவு தாக்கி நன்றாக 
சுற்ற வேணடும்‌. 
க.சுழற்றிக்கொண்டிருக்கும்‌ போதே குறிவைத்துள்ள பொருளின்‌ மீது 
உத்வேகத்துடன்‌ வீச வேண்டும்‌. 


இப்படியாக திவான்‌ விஜய இரகு நாத பல்லவராயர்‌ வளரியை எப்படி 
ஏறிய வேணடும்‌ என்று விளக்கம்‌ கொடுத்துள்ளார்‌. 


வளரியை புதுக்கோட்டை அரச தொண்டைமானார்கள்‌ இறுதிவரை 
தங்களுடன்‌ வைத்திருந்தனர்‌. 


1801-ம்‌ ஆண்டு ஆயுதத்‌ தடைச்‌ சட்டத்தைக்‌ கொண்டுவந்தது. 
அதன்படி, மக்கள்‌ யாராவது போராயுதங்களை வைத்திருப்பது கண்டு 
பிடிக்கப்பட்டால்‌, பொதுவெளியில்‌ தூக்கிலிடப்படுவார்கள்‌ என்று 
அறிவிக்கப்‌ பட்டது. எல்லா வகையான ஆயுதங்களும்‌ 
கைப்பற்றப்பட்டன. அப்பொழுது கும்பெனியால்‌ கைப்பற்றப்பட்டனை, 
22 ஆயிரம்‌ வளரிகள்‌. ஆனால்‌ அது முழுமையான தடைகள்‌ இல்லை 
என்பதற்கு மதுரை மாவட்டத்தில்‌ 1883-10 — ஆண்டு வளரி 
பயன்படுத்துவதை, தான்‌ நேரில்‌ பார்த்ததாக ஆர்ப்ரூஸ்பூட்‌ என்ற 
ஆங்கிலேயர்‌ புதிவசெய்துள்ளார்‌. 


ஆயுதத்‌ தடைச்‌ சட்டம்‌ கொண்டு வந்த 200-51 ஆண்டு, அதாவது; 
2001-ம்‌ ஆண்டு காவல்‌ கோட்டம்‌ என்ற நாலை எழுதியசு. 
வெங்கடேசன்‌, நாவலின்‌ தேவைக்காக வளரியைத்‌ தேடி மதுரை 
மாவட்டத்தில்‌ கோவிலாங்குளம்‌ என்ற கிராமத்துக்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌. ஒற்றை அறை மட்டும்‌ தனித்து இருக்கும்‌ ஓர்‌ இடம்‌ 
நோக்கி என்னை அழைத்துக்கொண்டு போய்‌, "இது பட்டசாமி 
கோயில்‌” என்று சொல்லிக்‌ கொண்டே கதவைத்‌ திறந்தார்கள்‌. 
அப்பொழுது பார்த்த காட்சி எனக்குள்‌ ஏற்படுத்திய திகைப்பு இன்று 
வரை மறையவில்லை. என்‌ கண்களுக்கு முன்பு சுமார்‌ 200 வளரிகள்‌, 
“இந்த பட்டசாமிக்கு வளரியைத்தான்‌ படையடை வேண்டும்‌. எனவே, 
ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ வரியைப்‌ படையலிடுகிறோம்‌” என்று 
சொன்னார்கள்‌. 


பட்டசாமி கோயில்‌ 


ம்‌ 


ஆயுதத்தை மொத்தச்‌ சமூகமும்‌ முழுமுற்றாகக்‌ கைவிட்டிருக்க 
வாய்ப்பு இல்லை. கும்பெனி படையின்‌ வலிமை இங்கிருந்த 
பலவீனத்தின்‌ மீது கட்டப்பட்டது. அதற்கு சமூகத்தின்‌ அடியாழம்‌ 
வரை போய்‌ அழித்தொழிக்கும்‌ முழுமுற்றான வல்லமை 
இருந்திருக்க முடியாது. 


sided square arrangement. At that juncture, the Deputy Collector suggested to the 
sub-Magistrate to give shooting order and the latter did so. Initially, the Sections 2 
and 3 of the reserve police were ordered to fire buckshot. It created panic among 
the people. On hearing the gun sound, the energetic and patriotic youth rushed 
with tremendous energy to face the British Police force. Among them some other 
Kallars of Perungamanallur also joined with traditional weapons like knives, 


bamboo sticks, spears, catapult, kavangu and boomarang 


A terrible clash occurred but the people could not prove to be a match for 
the fire spitting guns. As a result, sixteen Kallars were shot dead and many more 
were injured." The Desabhaktan indicated that only eleven were killed in the 
police reprisals, The unique feature of this insurgency was that a woman named 
Mayakkal lost her life. She was shot down, because she supported the rebels by 
providing water. This incident was compared to the tragedy of Jallian Wallabaugh 
(1919). Perhaps, the police with a heavy hand suppressed the Piramalai Kallar's 


uprising, but not their spontaneous outbursts against the alien domination, which 


19205671160 குற்றப்பரம்பரைச்‌ சட்டத்திற்கு எதிராக பெருங்காமநல்லூர்‌ 
கள்ளர்கள்‌ போராடிய போது அவர்களை ஒடுக்குவதற்கு படைகளை 
குவித்தது ஆங்கிலேய அரசு. அப்போது அவர்களை எதிர்த்து தாக்க 
அம்மக்கள்‌ வளரியையே பயன்படுத்தினர்‌, பகையாளியை தாக்கிவிட்டு 
மீண்டும்‌ அடித்தவரிடம்‌ திரும்பும்‌ அந்த ஆயுதத்தை பார்த்து 
ஆங்கிலேயர்கள்‌ கலங்கி போயினர்‌. 

இக்கிளர்ச்சியின்போது இம்மக்கள்‌ பயன்படுத்திய ஆயுதம்‌ 
வளரியாகும்‌. இதன்‌ காரணமாக இவ்வாயுதத்தைப்‌ பயன்படுத்த 
ஆங்கில அரசு தடை விதித்தது வீடிகளில்‌ வளரி வைத்திருந்தால்‌ 
அவர்களைக்‌ குற்றவியல்‌ தண்டனைக்கு உட்படுத்தினர்‌ எனவே 
இதனை வழிபாட்டிற்குரிய பொருள்களுள்‌ ஒன்றாகக்‌ கோயில்களில்‌ 
வைத்துப்‌ பாதுகாத்தனர்‌ குமிழ்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ தொகுதி |, 
10607710178607, 2016, L141). 


mnm PERUNGAMANALLURE HEROIC LADY MAYAKKAL WELFARE ASSOCIATION 


Mr. Roger Perry Austria! 


Mr Roger will demonstrate the method of throwing and the 
tst یامد‎ lira Thr சர்‌ ی‎ ba i 
Students are Requested to mark the date in calendar and join us in the event. 


இதை பார்த்த பின்‌ 
மாணிக்கம்‌ ஐ 


உலகின்‌ பழமையான மர 


முத்து 
சாமலிங்கத்தேவர்‌ ap 
ABA நடந்‌ Jm 2 கோவிலாங்‌ 


பங்கேற்றார்‌. உள்ள வளரி ஆயுதங்கள்‌. 


மற்றும்‌ ௪ ஆர்வ 
Ey تین‎ வளரி தார்‌, 


— 


L— * 


வளரி தடை செய்யப்பட்டது; வீடில்‌ வைப்பது குற்றம்‌ என்றதால்‌ 
அதற்கு பிறகு அந்த ஆயுதம்‌ கோவில்களில்‌ வைக்கப்பட்டது. 


கே.கே.பிள்ளை 
ட 


தமிழக ஊலாறுமக்களும்‌ பண்பாடும்‌ 1 


மேலெறியப்‌ பெற்ற புவியியல்‌ நிகழ்ச்சி 
இற்றைக்கு ஐந்து கோடி யாண்டுகட்கு 
முன்னர்‌ நடைபெற்றிருக்க வேண்டும்‌ என்று 
புவியியலார்‌ கருதுவர்‌. 


தென்னிந்தியாவுக்குத்‌ தெற்கில்‌ 
அமைந்திருந்த லெமூரியாவிற்றான்‌ 
முதன்முதல்‌ மக்களினம்‌ தோன்றிற்று எனவும்‌. 
அவ்வினமே தமிழ்நாட்டின்‌ 
ஆதிருடிகள்‌ எனவும்‌ ஸெமூரியக்‌ 
கொள்கையினர்‌ கருதுவர்‌. லெமூரியக்‌ 
கண்டத்தில்‌ வாழ்ந்து வந்த மக்களின்‌ 
வழிவந்தவர்கள்‌ இப்போது 
தென்னிந்தியாவிலும்‌. இலங்கையிலும்‌, 
கிழக்கிந்தியத்‌ தீவுகளிலும்‌ வாழ்ந்து 
வருகின்றார்கள்‌. இவர்களிடம்‌ ஒனவொற்றுமை, 
மக்கள்‌ உடல்கூறு ஒற்றுமை. 
மொழி அமைப்பு ஒற்றுமை ஆகியவை பல 
காணப்படுகின்றன. நியூஜிலாந்தில்‌ 
வாழும்‌ ஆதிகுடிகளான மேவோரி மக்களும்‌, இத்‌ 
தீவைச்‌ சுற்றிலும்‌ சிதறுண்டு 
கிடக்கும்‌ சிறுசிறு தீவுகளில்‌ வாழும்‌ மக்களும்‌ 
பேசும்‌ மொழிகளுக்கும்‌ 
தமிழுக்கும்‌ ஒரு தொடர்பு உண்டு. Bsr, 
தென்னிந்திய மக்களுள்‌ சில 
குலத்தினரும்‌ மரபினரும்‌ போற்றும்‌ வழிபாட்டுச்‌ 
சின்னங்க ம்‌ 
அவர்களுள்‌ என்பார்‌ எய்யும்‌ பூமராங்‌ 
என்னும்‌ ம்‌ 
வேட்டைக்‌ கத்தியையும்‌ இந்தோனேசீயாவிலும்‌ 
பாலினீசியாவிலும்‌ வாழும்‌ 
ஆதிருடிகளிடம்‌ காணலாம்‌. மேலும்‌ போர்னியா 
தீவின்‌ ஆதி சூடிமக்களான 
டையாக்குகளும்‌, ஆனைமலையின்‌ 


தென்னிந்தியாவுக்குத்‌ தெற்கில்‌ அமைந்திருந்த லெமூரியாவிற்றான்‌ 
மூதன்முதல்‌ மக்களினம்‌ தோன்றிற்று எனவும்‌, அவ்வின்மே 
தமிழ்நாட்டின்‌ ஆதிகுடிகள்‌ எனவும்‌ லெமூரியக்‌ கொள்ளையின்‌ 
கருதுவர்‌ லெமூரியக்‌ கண்டத்தில்‌ வாழ்ந்து வந்த மக்களின்‌ 
வழிவந்தவர்கள்‌ இப்போது தென்னிந்தியாவிலும்‌, இலங்கையிலும்‌, 
கிழக்கிந்தியத்‌ தீவுகளிலும்‌ வாழ்ந்து வருகின்றார்கள்‌. தென்னிந்திய 
மக்களூள்‌ சில குலத்தினமும்‌ மரபினமும்‌ போற்றும்‌ வழிபாட்டுச்‌ 
சின்னங்களையும்‌ அவர்களுள்‌ கள்ளர்கள்‌ என்பார்‌ எய்யும்‌ பூமராங்‌ 
என்னும்‌ மீண்டுவரும்‌ வேட்டைக்‌ கத்தியையும்‌ 
இந்தோனேசீயாவிலும்‌ பாலினீசியாவிலும்‌ வாழும்‌ ஆதிகுடிகளிடம்‌ 
517570761۲18: 


வளரியைப்‌ பூமராங்‌ எனும்‌ பெயரில்‌ ஆஸ்திரேலியப்‌ பழங்குடி 
மக்களான அபோர்ஜினியர்கள்‌ பயன்படுத்தி வருவதாகச்‌ கூறுகின்றன. 
ஆனால்‌ அதற்கு முன்பாகவே த.மிழ்‌ நாட்டில்‌ பயன்படுத்த பட்டது 
திருநெல்வேலி மாவட்டம்‌ ஆதிச்சநல்லூரில்‌ அகழ்வாய்வின்‌ மூலம்‌ 
இரண்டு மண்டை ஓடுகள்‌ கண்டெடுக்கப்பட்டன. அவ்விரண்டு 
மண்டை ஓடுகளை ஆராய்ந்த அறிஞர்கள்‌ திராவிடமும்‌ 
அபோர்ஜினியமும்‌ சேர்ந்து வாழ்ந்துள்ளனர்‌ என்ற முடிவினைக்‌ 
கழுதியுள்ளனர்‌. மேலும்‌ இங்குக்‌ கண்டெடுத்த மண்டை ஓடுகளில்‌ 
ஒன்று திராவிடருக்கும்‌ மற்றொன்று ஆஸ்திரேலியப்‌ பழங்குடிகளின்‌ 
முன்னோருக்கும்‌ உரியது என ஜி.எலவியட்‌ ஸ்யித்‌ கூறியுள்ளார்‌ 


ட 
கள்ளர்கள்‌ ஆங்கிலேயருக்கு எதிரான போரில்‌ Siem D 
பயன்படுத்தியதாக எட்கர்‌ தர்ஸ்டன்‌ பதிவு செய்துள்ளார்‌. 


At the present day many of the country people in the districts of Madura and 
Ramnad, and in parts of Tanjore and Tinnevelly, as also in the State of Pudukkottai, 
who indulge in hunting, use the boomerang. Thus we find Vellalas, Vallivans, 
Nadars (Shanars) and Muhammadans using it, though, of course, less freely than 
the Maravans and Kallans, with whom it is particularly identified. 


இப்படித்‌ தானும்‌ யிருக்குமந்த வேளையிலே 
குன்னரசு நாட்டு தனிக்காட்டுக்‌ கள்ளரெல்லாம்‌ 


தாட்டிலுள்ள கள்ளரெல்லாம்‌ நலமுடனே 


கூட்டமிட்டு 
வான்தடியுஞ்‌ சக்கரமும்‌ வகையுடனே தானெடுத்து 


ஈட்டிக்கோல்‌ தானெடுத்து ஏவலருங்‌ 
கூட்டமிட்டு 5 


innari சானா AA குன்‌ ince ன்‌. m 
கிபி்வாக்களில்‌ திருமலை நாயக்கர்‌ பாண்டியமன்னர்கள்‌ 
முற்றிலும்‌ அழிந்த காலத்தில்‌ மதுரையை தனது முழுகட்டுப்பாட்டில்‌ 
கொண்டு வர நினைக்கும்‌ போது. மதுரை எல்லை அரணில்‌ வாழ்ந்த 
கள்ளர்‌ பெருமக்கள்‌ நாயக்கருக்கு எதிராக கலகம்‌ செய்தனர்‌. அப்போது 
திருமலை நாயக்கரால்‌ அவர்களை கட்டுப்படுத்தமுடியாத போது 
திருச்சி நாயக்கரிடம்‌ உதவி கேட்டு வீரையன்‌ சேர்வை முலமாக 
ஒழிக்க நினைக்கிறார்‌ இதனை பற்றி மதுரை வீன்‌ அம்பானை 
விளக்கும்‌ போது வீரையன்‌ சேர்வையை ஆனையூர்‌ பத்து நாட்டு 
தனிக்காட்டு தன்னரசு கள்ளர்‌ படைகள்‌ வளரியம்‌, வேலையும்‌ வைத்து 
சண்டையிட்டனர்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளது. 


i 


Gi]‏ یه یسب Ln‏ مس معا 


சின்ன மருது காளையார்கோவிலின்‌ கோபுரத்தை பெரிதாக 
கட்டியபோது வைத்தியலிங்க தொண்டைமான்‌ அழைத்து கோபுரம்‌ 
எப்ப்டி எனா கேட்க இவர்‌ ஒரு பனைமரம்‌ அளவே உள்ளது என 
வேடிக்கையாக கூறினார்‌. அதற்க்கு மருது என்ன பனைமரம்‌ அளவா 
எப்படி சொல்கிறீர்கள்‌ என வினா எழுப்ப. ஒரு வளரியை வாங்கி தான்‌ 
பனைமரம்‌ அளவ வரி வசுவேன்‌ என வைத்தியலிங்க 
தொண்டைமான்‌ வளரியை கோபுரத்தின்‌ மேல்‌ VA அந்த கோபுரத்தை 
தாண்டி வசி எறிந்து காட்டினார்‌ என ஒரு சம்பவம்‌ தெரிவிக்கின்றது. 


தளசிங்க மாலையில்‌ சேதுபதிகள்‌ முற்காலத்து LLET எனப பெயர்‌ 
கொண்ட ஒருவனோடு வளரி போர்‌ புரிந்து அவன்‌ தலையையே தம்‌ 
வீர்க்கதழலில்‌ அணிந்து கொண்டனர்‌ எனும்‌ செய்தியைக்‌ கூறுகின்றது. 


விஜய சேதுபதி (கிபி1710-1725) மன்னர்‌ தனது மகள்‌ 
அகிலாண்டேஸ்வரியைச்‌ சிவகங்கைக்கு மணமுடித்து அனுப்பி 
வைத்தபோது சீர்களில்‌ ஒன்றாகத்‌ தம்‌ குலமரபு ஆயுதமான 
வளரியையும்‌ அனுப்பி வைத்ததாகக்‌ கல்வெட்டு இதழில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளாது (துமிழக ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, தொகுதி I, 1.43). 


perfection in any other part of India. It was he, also, 
who first taught me to throw the spear, and hurl the collery 
stick, a weapon scarcely known elsewhere, but in a skilful 
hand, capable of being thrown to a certainty to any dis- 
tance within one hundred yards. Yet this very man, I 
was afterwards destined by the fortune of war, to chase 


like a wild beast; to see badly wounded, and captured by 


பட்ாம்பூசசி எணாகிதார்பு போனற அதப்பிழயுள்ள R 


7 — ஆடு <a 


Mat al ovy. Fw * 


rr 

—— 2 — masa Amah ` 
— madmi amm mb A dinh — 
rr 
ee nee Pashen mnn nta 
panama savi ஈற்றுச்‌ cha) nura ntn 


லண்டனில்‌ ஒரு வளரித்தடி 


"From the Marava Country (between Trichinopoly and the Sea. 'Collery' is from 'Kallar', 


the name of the people there" 


தற்போது பிரிட்டீஷ்‌ அருகாட்சியகத்தில்‌ உள்ள வளரித்தடி கிபி 1879ல்‌ 
Burnbull என்பவரால்‌ அளிக்கப்பட்டது. அதில்‌ எழுதப்பட்டுள்ள 
வாசகங்களே மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. 


அதாவது " இந்த வளரித்தடி திருச்சிக்கும்‌ - கடல்‌ பகுதிக்கும்‌ இடையே 
உள்ள மறவர்‌ நாட்டில்‌ இருந்து பெறப்பட்டது என்றும்‌ , கள்ளர்களின்‌ 


பெயரால்‌ இந்த ஆயுதம்‌ ஆங்கிலத்தில்‌ " collery stick" ( கள்ளர்‌ தடி) என 
அழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார்‌. 


கடல்‌ கடந்து ஐரோப்ப தேசத்தில்‌ உள்ள வளரித்தடி கள்ளர்‌ மறவரின்‌ 
புகழை எடுத்துரைக்கிறது... 


ம 
ஆங்கிலேயத்‌ தளபதி கர்னல்‌ வெல்த்‌ என்பவர்‌ (jose 
சின்னமருது விடம்‌ வளரி வீசும்‌ பயிற்சியினைக்‌ கற்றுக்கொண்டதாகக்‌ 
குறிப்பிட்‌ டுள்ளார்‌ 
மேல்ல வெல்த்‌, சின்ன மது தனக்கு فتاه هه‎ கற்றுக்கொடுந்ததாக 
"ராணுவ நினைவுகள்‌" என்னும்‌ நூலில்‌ குறிப்பிடுகின்றார்‌. (It was he (Chinna 
Murdoo] who first taught me to throw the spear and hurl the collery stick, a 
weapon scarcely known elsewhere, but in a skilful hand capable of being thrown 
to a certainty to any distance within one hundred yards) சின்ன மருது வேட்டை 
நாய்களைப்‌ பழக்கி, மிருகங்களை வேட்டையாடப்‌ பயிற்சி கொடுப்பதிலும்‌, 
9 Ade தார்‌ íá ie பயிற்சி கொடுத்துப்‌ பழக்குவதிலும்‌ 
மிகுந்த திறமை பெற்று விளங்கினார்‌. 
வளரியை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களுடன்‌ மருது சகோதரர்கள்‌ 
FNEL ULL L MTHS. 


இவ்வாறு சிறப்புமிக்க ஆயுதமான வளரி தற்போதும்‌ பாதுகாப்பாகவும்‌ 
கண்காட்சியாகவம்‌ வைத்துப்‌ பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 
இராமநாதபுரம்‌ ராமவிலாசத்தில்‌ தொல்லறிவியல்‌ துறையினரால்‌ 
பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. புதுக்கோட்டை திமுக்கோகர்ணத்தில்‌ 
உள்ள  அமுங்காட்சியகத்திலும்‌ இவ்வளரி பாதுகாக்கப்பட்டு 
வருகின்றது. 


தன்றி 
திமு. சே. முனியசாமி - முனைவர்பட்ட ஆய்வாளர்‌ 


திகு. சர்மலான்‌ தேவர்‌ -Klang Valley Mukkulathor Association 


திரு. சோழபாணடியன்‌, ஏழுகோட்டை நாடு 
திகு. சியாம்‌ சுந்தர்‌ சம்பட்டியார்‌ 


